


























4 


அணித்தாக ஈசானத்தில்‌ அம்மையின்‌ ஆலயம்‌ உள்ளது: 
அம்மை சந்நிதியில்‌ பிரமதீர்த்தம்‌ நாற்புறமும்‌ கருங்கற 
படிக்கட்டுகளுடன்‌ விளங்குகிறது. சுவாமி சந்நிதியில்‌ 
மடைப்பள்ளியும்‌, தேவஸ்தான காரியாலயமும்‌ தனித்‌ 
தணியே அமைந்திருக்கின றன. | 


5. மூர்த்திகள்‌ 


திருக்கயிலாயத்தைத்‌ தனக்குச்‌ சிறப்பிடமாகக்‌ 
கொண்டு வீற்றிருக்கின்ற சிவபெருமான்‌ குருமூாத்தமாக 
மக்கட்கு உபதேசம்‌ செய்தும்‌, லிங்க மூர்த்தமாகப்‌ பல 
தலங்களில்‌ கோயில்கொண்டருளியும்‌, சங்கம மூர்த்தமாக 
அன்பர்களுக்கு வேண்டுவன அளித்தும்‌ அருள்செய்து 
வருகின்றார்‌. இம்மூன்று: மூர்த்தமாகத்‌ தனித்தனியே பல 
தலங்களிலும்‌ எழுந்தருளியுள்ள பெருமான்‌ இங்கு மூன்று 
மூர்த்தங்களும்‌ ஒருங்கே விளங்க எழுந்தருளியுள்ளார்‌. 


குருழூர்த்தம்‌ :” இங்கு மலைமீது பெரியநாயகி சமேத 
பெரிய நாயகியாராக எழுந்தருளியிருக்கும்‌ தோணியப்பரே 
குருமூர்த்தம்‌. பிரமதீரத்தக்கரையில்‌ திருஞானசம்பந்தப்‌ 
பிள்ளையாருக்கு ஞானோபதேசம்‌ செய்தகுரு இவரேயாவர்‌. 


இலிங்கமூர்த்தம்‌:- இத்தலத்தில்‌ மூலவராக விளங்கும்‌ 
பிரமபுரீசுவரரே இலிங்கம்‌. இது பிரமனால்‌ ஸ்தாபிக்கப்‌ 
பட்டது. இதனைப்‌ பலர்‌ பூசித்துப்‌ பேறுபெற்றிருக்‌ 


கின்றனா. 
சங்கமாறர்ததம்‌ :- இம்மூர்த்தம்‌ மலையுச்சியில்‌ சட்டை 


நாதர்‌ என்னும்‌ திருநாமத்தோடு விளங்கிவருகிறது. இவர்‌ 
இரணியரது உயிரைமாய்த்த நரசிங்கத்தைப்‌ பிளந்து 


2 


அதன்‌ எலும்பைக்‌ கதையாகவும்‌ தோலைச்‌ சட்டையாகவும்‌ 
கொண்டு இங்குத்‌ தனிச்‌ சிறப்புடன்‌ விளங்குகிறார்‌. 


துங்கமாமணித்‌ தூணில்வ நீ திரணியன 
தோள்வலி தணவாங்கும்‌ 
சிங்கவேற்றுரி யரைக்கசைத்‌ துலகமெலாந்‌ 
தேர்‌ ந்தள ந்‌ தவன்மேனி | 
அங்கம்யாவுமோர்‌ கதையதாய்க்‌ கொண்ட தள்‌ 
அங்கியாப்‌ புனகாழிச்‌ 
சங்கவார்குழைச்‌ சட்டை நாயகன்‌ துணைத்‌ . 
தாமரைச்‌ சரண்போற்றி. 
இம்மூச்த்தம்‌ சிவமூர்த்தங்களுள்‌ ஒன்றான வைரவ 
மூர்த்தம்‌. தத்துவங்களாகிய பைரவர்‌ எட்டுக்‌ கலைகளாய்த 
தோன்றிச்‌ சுதந்தரபைரவர்‌, சுயேச்சைபைரவர்‌, லோக 
பைரவர்‌, காலபைரவர்‌, உக்கிரபைரவர்‌, பிச்சையா 
பைரவர்‌, நிர்மாணபைரவர்‌, பீஷணபைரவர்‌ எனப்‌ பெயர்‌ 
பூண்டுள்ளார்‌. இவ்‌ அஷ்டபைரவாகளும்‌ தெற்குப்‌ பிரா 
காரத்திலுள்ள வலம்புரி மண்டபத்தில்‌ யோகஸ்தான த்தில்‌ 
உள்ளார்கள்‌. 


ஞானசம்பந்தர்‌ ஆலயத்தில்‌ ஞான சம்பந்தப்பெருமான 
இலிங்க வடிவாய்‌ அமர்ந்துள்ளார்‌. இங்கு எழுந்தருளி 
யிருக்கும்‌ அம்மையாரின திருநாமம்‌ ஸ்திரசு ந்தரி (திரு நிலை 
நாயகி) என்பதாம்‌. 
4. தீர்த்தங்கள்‌ 
இத்‌ தலத்தில்‌ இருபத்திரண்டு தீர்‌ த்தங்கள்‌ உள்ளன. 
1. பிரமத்ர்த்தம்‌ is இதுவே தீர்த்தங்களுள்‌ முதன்‌ 


மையானது. இத்‌ தீர்த்தக்கரையிலேதான்‌ திருஞான 
சம்பந்தமூர்த்தி சுவாமிகள்‌ நம்‌ சைவ உலகுய்யத்‌ தெய்வத்‌ 


6 


திருமுறைகள்‌ அருளிச்செய்ய, அம்மையார்‌ பொற்கிண்‌ 
ணத்தில்‌ அளித்தருளிய சிவஞானப்பாலை உண்டனர்‌. 
இவ்‌ வைபவம்‌ பிரமோற்சவத்தில்‌ இரண்டாந்‌ திருநாளன்று 
இன்றும்‌ நடத்தப்பெற்றுவருகிறது. 


2. காளித்ர்த்தம்‌ :-ஸ்ரீ காளிதேவி தன்‌ பழி நீங்கும்‌ 
பொருட்டுத்‌ தோற்றுவித்த தீர்த்தம்‌ இது. மேலைக்கோபுர 
வாயிலுக்கு அருகே வெளியில்‌ அமைந்துள்ளது. இப்போது 
கரிக்குளம்‌ என வழங்கப்படுகிறது. 


5. பராசரத்ர்த்தம்‌ :- இது பராசரரால்‌ தோற்றுவிக்‌ 
கப்பட்டது. சுவாமிகோயில்‌ உட்பிராகாரத்தில்‌ கிணறு 
வடிவாய்‌ அமைந்திருக்கின்றது. இதிலிருந்தே எல்லா 
மூத்தங்கடகும்‌' அபிடேகத்திற்குத்‌ திருமஞ்சனம்‌ எடுத்துச்‌ 
செல்லப்படுகிறது. 


புறலநதி:- இது புரு வடிவுடன்‌ வந்த அக்னி 
தேவனால்‌ சிபியின்‌ தாகத்தைப்‌ போக்குவதற்குக்‌ காவிரி 
யிலிருந்து கொண்டு வரப்பெற்றது. 


9. கழுமலநதி :- இந்திரனால்‌ ஏற்படுத்தப்பட்ட 
நந்தனவனத்தைப்‌ பாதுகாப்பதற்காக விநாயகர்‌ காக 
வடிவம்‌ கொண்டு அகத்தியர்‌ கமண்டலத்தில்‌ இருந்ததைக்‌ 
கவிழ்த்துவிட்டுக்‌ கொண்டுவந்த தீர்த்தம்‌. இது இந்‌ 
நகரின்‌ நாற்புறங்களிலும்‌ சூழ்ந்துள்ள து. 


0. விநாயகநதி :- இந்நகரின்‌ கீழ்ப்பாகத்தில்‌ கழுமல 
நதியிலிருந்து பிரிந்து செல்கிறது. 


மற்றவை சூலதீர்த்தம்‌, ஆனந்ததீர்த்தம்‌, வைணவ 
தீர்த்தம்‌, இராகுதீர்த்தம்‌, ஆழிதீர்த்தம்‌, சங்கதீர்த்தம்‌, 


7 


சுக்கிர தீர்த்தம்‌, அகத்தியதீர் த்தம்‌, கெளதமதீர்‌ த்தம்‌, 
வன்னிதீர்த்தம்‌, குமாரதீர்த்தம்‌, சூரியதிர்த்தம்‌, சந்திர 
தீர்த்தம்‌, கேதுதீர்த்தம்‌, அண்டதீர்த்தம்‌, பதினெண்‌ 
புராண தீர்த்தம்‌ என்பவைகளாம்‌. 


2. தலப் பெருமை 


நாம்வாழ, புறச்சமய இருணீங்கிச்‌ சைவவுலகு 
விளக்கம்பெறத்‌ தெய்வத்திருமுறைகள்‌ அருளிச்செய்த 
திருஞான சம்பந்தப்பிள்ளையார்‌ அவதரிக்கவும்‌, அருள்‌ 
பெறவும்‌ பேறுபெற்றது இப்புண்ணயத்‌ தலமாதலின்‌ 
இத்தலத்தை மிதிக்கலாகாது என்னும்‌ பெருதோக்குடன்‌ 
சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ நகர்ப்‌ புறத்திருந்துகொண்டே 
- கழுமல வள நகர்க்‌ கண்டுகொண்‌ டேனே ' எனறு திருப்‌ 
பதிகம்‌ பாடியுள்ளார்‌. 


இத்தலம்‌ கற்பகாலத்திலும்‌ அழியாது மூலாதார 
கேேத்திரமாக விளங்கிக்‌ கயிலாய தரிசனப்‌ பேற்றைக்‌ 
கொடுக்கவல்லது. பாரிஜாதததை ஸ்தலவிருக்ஷமாக 
உடையது. இது கொன்றையைப்போல்‌ பூத்து, மாதுளா 
யைப்போல்‌ காய்த்து, மாவைப்போல்‌ பழுத்து முறையே 
மந்திரம்‌, மணரி, மருந்தின்‌ தன்மைகளைப்‌ பெற்றுள்ளது. 
தன்னை அடைந்தோர்க்கு மலப்பிணி. உயிர்ப்பிணி, உடற்‌ 
 ரணொிகளைப்‌ போக்கும்‌ தன்மையது என்பது புராணசித்தம்‌. 


0. புராண வரலாறு 
1. தோணிபுரம்‌ !- ஏழு தீவுகள்‌ அடங்கிய இப்‌ 


பேரண்டத்தைப்‌ பெரும்புறக்‌ கடலானது ஒர்‌ ஊழிக்‌ 
காலத்தில்‌ பொங்கி எழுந்து அழித்தது. பின்னர்‌ இறைவன்‌ 


8 

ஆன்மகோடிகளை மீண்டும்‌ படைக்கத்‌ திருவுளங்கொண்டு 
அக்கரவிலக்கணம்‌ ஆதியாயஅறுபத்துநான்கு கலைகளையும்‌ 
ஆடையாகத தரித்து” பிரணவமே தோணியாகக்கொண்டு 
உமாமகேசுவரராக எழுந்தருளித்‌ தோணியைச்‌ செலுத்திக்‌ 
கொண்டு வருகையில்‌ அக்காலத்தும்‌ அழிவுரறுதிருத்த 
இத்தலத்தைக்‌ கொண்டு இதுவே மூலதார கேஷத்திரமாகு 
மென்று அருளிச்செய்து இங்குத்‌ ட்‌ வீற்றிருந்‌ 
கருளுவாராயினர்‌. 


2. சட்டைநாதர்‌ :- மகாவிஷ்ணு மாவலிபால்‌ குறன்‌ 
வடிவாகச சென்று மூன்றடிமண்‌ யாசித்து விண்ணையும்‌ 
மண்ணையும்‌ ஈரடியால்‌ அளந்து மூன்றாவது அடியை 
அவன தலைமேல்‌ வைத்துப்‌ பாதாள உலகிற்குச்‌ செலுத்‌ 
தினார்‌; அதனால்‌ அவர்‌ அகங்காரங்கொண்டு உலகு 
நடுங்கத்‌ திரிவாராயினர்‌. இஃதறித்த வடுகநாதர்‌ தமது 
திருக்கரத்தால்‌ விஷ்ணுவை மார்பில்‌ அடித்துப்‌ பூமியில்‌ 
வீழ்த்தினார்‌. இலக்குமி மாங்கலிய பிச்சை வேண்டியவாறே 
இறைவனருள்செய்ய, விஷ்ணு உயிர்பெற்றெழுந்து வணங்‌ 
கினார்‌. அவர்‌ தம்தோலையும்‌, எனும்பையும்‌ அணிந்து 
கொள்ள வேண்டுமென்று விண்ணப்பிக்க, இறைவனும்‌ 
எலும்பைக்‌ கதையாகக்கொண்டு, தோலைச்‌ சட்டையாகப்‌ 
போர்த்து அருள்செய்தார்‌. அதுமுதல்‌ பெருமான்‌, தண்ட 
பாணி, சட்டை நாதர்‌, வடுகநாதர்‌, ஆபதுத்தாரணர்‌ எனப்‌ 
பல திருநாமங்களோடு விளங்கி வருவாராயினர்‌. 


“இந்த ஐதிகத்தில்‌ இன்றும்‌ அறுபத்துநான்கு பரிவட்‌ 
டங்களாகச்‌ சேர்த்து இதற்கென நெய்த ஒரு பரிவட்டமே 
சாத்தப்பட்டு வருகிறது. 





திருமுலைப்பால்‌ வழங்கும்‌ காட்சி 





9 


8. மலை வந்த வரலாறு :- ஆரியாவர்‌ த்தத்தை 
. ஆண்டுவந்த காலவித்து என்னும்‌ வேந்தன்‌ புத்திரப்‌ 
'பேறின்மையினால்‌ வருந்தி உரோமச முனிவரைக்‌ கண்டு 
தன கவலையைத்‌ தெரிவித்தான்‌. முனிவரும்‌ கயிலையின்‌ 
சிகரத்தைத்‌ தரிசித்தால்‌ கவலை நீங்கும்‌ என்று கூறினார்‌. 
எவ்வாறு தரிசிக்க முடியும்‌ என்று கவலையுற்ற வேந்தனை 
நாட்டுக்கு அனுப்பிவிட்டுக்‌ கயிலாயம்‌ சென்று முனிவர்‌ 
தவஞ்செய்தார்‌. இறைவன்‌ முனிவர்முன்‌ தோன்றி 
வேண்டுவது யாதென, முனிவரும்‌ ** தென்னாட்டு மக்கள்‌ 
கரிசிக்கவேண்டி இம்‌. மலைச்சிகரம்‌ ஒன்றைத்‌ தென்‌ 
திசையில்‌ தோற்றுவித்து அதில்‌ உமாதேவியுடன்‌ வீற்‌ 
அிருந்தருளவேண்டும்‌'' என்று பிரார்த்தித்தார்‌. அதற்குக்‌ 
கயிலாயபதி :: ஆதிசேடனுக்கும்‌ வாயுவுக்கும்‌, போர்‌ 
நடக்கும்பொழுது இது நிறைவேறும்‌ *” என்று அருள்‌ 
புரிந்தார்‌. பின்னொருநாள்‌ ஆதிசேடனுக்கும்‌, வாயுவுக்கும்‌ 
தம்முள்‌ யார்‌ வலியர்‌ என்பதுபற்றிப்‌ போர்‌ நிகழ்ந்தது. 
ஆதிசேடன்‌ தனது ஆயிரந்தலையினாலும்‌ கயிலாய மலையை 
இறுக மூடிக்கொண்டான்‌. வாயு தன்னால்‌ இயன்ற அளவு 
- காற்றை வீசியும்‌ மலையைச்‌ சிறிதுகூட அசைக்க முடிய 
வில்லை. உலகம்‌ ஊழிக்காலம்போல்‌ அலைந்தது. அது 
கண்ட தேவர்களின்‌ வேண்டுகோளின்படி ஆதிசேடன்‌ 
தனது ஓரு தலையை மெல்ல தூக்கினான்‌. உடனே மலைச்‌ 
சிகரம்‌ பெயர்ந்து ஒரு பெருங்கிளையும்‌ பல சிறு கிளைகளு 
மாகப்‌ பதினொரு கிளைகள்‌ விழுந்தன. பெருங்கினயான 
சிகரம்‌ இறைவன்‌ அருளால்‌ இறுபது பறவைகளால்‌ 
இங்குக்‌ கொண்டுவந்து வைக்கப்பட்டது. காலவித்து 
என்னும்‌ அரசனும்‌ தரிசித்தான்‌. பின்னர்‌ அம்மலை 
மறைந்துநிற்க, மலைவந்து தங்கிய இடத்தில்‌ சுதையால்‌ 
இருபது பறைவைகள்‌ தாங்கியது போலவே கட்டுமலை 
ஒன்றைக்‌ கட்டுவித்து அரசனும்‌ தன்‌ நகர்‌ சேர்ந்தான்‌. 








12 


மாணிக்கவாசக சுவாமிகள்‌ :- பாண்டிய நாட்டை 
விட்டுத்‌ தில்லைக்கு எழுந்தருளும்போது திருக்கழுமலத்தை 
அடைந்து, : உம்பர்கட்கரசே !' என்று தொடங்கம்‌ பிடித்த 
பத்து அருளிச்செய்து போற்றினார்கள்‌. 


பூந்துருத்தி நம்பிகாடநம்பி :- இவர்கள்‌ காழிககுத்‌ 
தனியே திருவிசைப்பா கூறவில்லை; ஆனாலும்‌, ஞானசம்பந்த 
சுவாமிகள்‌ ஆட்கொண்ட அருளிப்பாட்டினைச்‌ : சம்பந்தன்‌ 
காழியாகோன தன்னையும்‌ ஆட்கொண்டருளி ' என்று 
வைத்துப்‌ போற்றியுள்ளார்கள்‌. 


பட்டினத்தடிகள்‌ :- பெருத்தன வணிகராய்‌ இருந்தும்‌ 
ஞானமுதிரவால்‌, ஒரேகாலத்து ஒருசேர எல்லாவற்றையும்‌ 
துறந்த உண்மை ஞானியாகிய இவர்கள்‌ திருக்கழுமலத்‌ 
திற்கு எழு ந்தருனியபோ து, திருக்கழுமல மும்மணிக்கோவை 
என்ற பிரபந்தத்தை இயற்றியருளினார்கள்‌. 


கணநாதர்‌ :- சீகாழியில்‌ அந்தணர்‌ குலத்தில்‌ பிறந்‌ 
தவா. திருமாலைகட்டுதல்‌ முதலிய இறை திருப்பணியில்‌ 
எல்லோரையும்‌ பயிற்றுவிப்பவர்‌. அதனால்‌ திருக்கயிலை 
யிலும்‌ கணநாதராய்‌ இருக்கும்‌ பெரும்பேறுபெற்றார்‌. 


நம்பியாண்டார்‌ நம்பிகள்‌ :- திருநாரையூர்‌ ஆதிசைவ 
குலத்தில்‌ அவதரித்தவர்‌. பொல்லாப்‌ பிள்ளையாரின்‌ பேரரு .: 
ளால்‌ திருமுறைகளை விளக்கங்கண்டவர்‌. காழி ஞான 
சம்பந்தாமீது திருமும்மணிக்கோவை, திருச்சண்பை 
விருத்தம்‌, திருத்தொகை, திருவந்தாதி, திருவுலாமாலை, 
திருக்கலம்பகம்‌ ஆகிய நூல்கள்‌ இவரால்‌ பாடப்பெற்றன. 


சேக்கிழார்‌ :- இர்ண்டாங்‌ குலோத்துங்கனுக்கு உதவி 
அமைச்சராய்‌ இருந்து, காழியைப்‌ பலகால்‌ தரிசித்த 


13 


பயனால்‌ சிறப்பாகத்‌ திரு ஞானசம்பந்த சுவாமிகள்‌ 
புராணத்தும்‌, மற்றும்‌ பிற இடங்களிலும்‌ சீகாழியைப்‌ 


பலவாறாகப்‌ பாராட்டியுள்ளார்‌ கள்‌. 


அருணகிரிநாதர்‌ :- முருகன்‌ அன்பர்களில்‌ தலை 
சிறந்தவர்‌. காழிக்குமரவேளைத்‌ திருப்புகழ்‌ பாடிச்‌ சிறப்‌ 
பித்துள்ளார்கள்‌. 


மச்சுச்செட்டியார்‌ :- சீகாழியில்‌ சைவச்‌ செட்டியார்‌ 
பரம்பரைமில்‌ அவதரித்தவர்கள்‌. உலகத்‌ தீமைகளைப்‌ 
பார்க்க வீருப்பமில்லாது மச்சைவிட்டு இறங்காமையால்‌, 
மச்சுச்செட்டியாரென்று பெயர்‌ பெற்றார்கள்‌. இவர்களுக்கு. 
அருள்‌ நமச்சிவாய தேசிகர்‌ என்னும்‌ பெயருண்டு. இவர்‌ 
களும்‌ உமாபதி சிவாசாரிய சுவாமிகளோடு மறைஞான 
சம்பந்தரிடம்‌ அருளுபதேசம்‌ பெற்றவர்கள்‌. இவர்‌ 
களுடைய மாளிகை சீகாழி வடக்குவீதியிலிரு ந்தது. 


நாழிக்‌ கங்கை மெய்கண்டார்‌ :- இவர்‌ மச்சு செட்டி 
யாரின்‌ மாணவர்‌. வெண்ணெய்‌ மெய்கண்டாரின்‌ வேறு 
என்பதற்காகக்‌ கங்கை மெய்கண்டார்‌ என்று சிறப்பித்துப்‌ 
- பாராட்டப்பெற்றவர்‌. ஞானாசாரியருள்‌ ஒருவர்‌. 


சீகாழிச்‌ சிற்றம்பலநாடிகள்‌ :- இவர்‌ கங்கை மெய்‌. 
கண்டாரின்‌ மாணவர்‌. சீகாழி வடக்கு வீதியிலேயே 
இவர்கள்‌ மடம்‌ இருந்தது. இவருடைய சந்ததி சைவா 
சாரிய பரம்பரையாகப்‌ பெண்வழி மரபில்‌ இருக்கின்றது. 
சிவப்பிரகாசத்திற்குக்‌ கொளுச்சூத்திரம்‌ செய்தவர்‌ இவரே. 
இவர்களுக்கு 65 மாணாக்கர்கள்‌. ஓருவர்தவிர அறுபத்‌ 
திருவரோடு பரிபூரணமெய்தியவர்கள்‌. இவர்க்குக்‌ காளிப்‌ 
பழுதைகட்டிச்‌ சிற்றம்பலநாடி பண்டாரம்‌ என்றும்‌ பெய 
ருண்டு. யாக்கை நிலையாமையையும்‌, அதன்‌ இழிவையும்‌: 











பனி 


ஹார்‌ சீர்து 


கனய்மக்‌ கண்டார்கள்‌. 





ஸ்ரீலஸ்ரீ கயிலைக்குருமணி அவர்கள்‌ இருஞானசம்பந்தரை தரிசித்தல்‌ 


வணி னது 





ச 


ர்‌ 


ககர டு டட 


ow ௭ 


சிவிகையி 


ருஞானசம்பநத 


ல. 
ட 
ப ஸ்ர 


ஆ! 


~~ 


ட 


- 
- 


௬௭ 


ள்‌ 


ப்ரி 


- 


௫ 























21. 


.... நான்காம்‌ யாண்டில்‌ சம்பந்த சுவாமிகள்‌ கோயிலில்‌ 
நெடுநாளாகவே தேவாரத்‌ திருமுறைகள்‌ எழுதிவைக்கப்‌ 
பெற்றிருந்தன. அவற்றைப்‌ பூசித்துக்‌ கண்காணிக்க ஓரு 
தமிழ்‌ விரகர்‌ நியமிக்கப்பெற்றிருந்தார்‌. அவர்‌ கடமை, 
திருமுறை ஏடுகள்‌ பழுதடையாமல்‌ பாதுகாத்துக்கொள்ளு 
தலும்‌, பழுதடையின்‌ அவற்றை எழுதிப்‌ புதுப்பிப்பதும, 
அவற்றைப்‌ பூசிப்பதுமேயாம்‌. அவர்‌ கிராமக காரியம்‌ 
பார்ப்பாரை இறையிலியாக நிலம்‌ வேண்டிக்கொள்ள அவா 
விருப்பப்படி நிலம்‌ விடப்பட்டது. (683 ௦f 18). 


பத்தாம்‌ யாண்டில்‌ ஜயங்கொண்டசோழவள நாட்டு 
ஆக்கூர்‌ நாட்டுத்‌ தலைச்செங்காட்டில்‌ மும்முடிச்சோழன : 
பேரம்பலம்‌ என்ற பொது மன்றத்தில்‌ சபையாா கூடி 
திருஞான சம்பந்தப்பின்ளையார்‌ பாற்போனகத்துக்கு நிலம்‌ 
விடப்பட்டது. (5/4 ௦f 18). 


இராஜராஜன்‌ 11 கி. பி. 1144 

இவன்‌ 11ஆம்‌ குலோத்துங்கன்‌ மகன்‌. இவனது ஆட்சி 
இரண்டாம்‌ யாண்டு, நாள்‌ இருநூற்றுப்பத்தொன பதில்‌ ' 
ஆளுடையபிள்ளையார்‌ கோயில்‌ திருப்பணிக்காக கங்கை 
கொண்ட சோழபுரத்திலுள்ள ஒருவரால்‌ நிலம்‌ விடப்‌ 
பெற்றது. (288 ௦f 18). ஆட்சி பதினொராம்யாண்டிலும்‌ 
ஆளுடையபிள்ளையாருக்கு நிலம்‌ விடப்‌ பெற்றுள்ளது. 
(128 of 1696 ). 

ஆட்சி பன்னிரண்டாம்‌ யாண்டில்‌ ஆளுடைய 
பிள்ளையார்‌ கோயிலில்‌ எழுந்தருளுவித்திருந்த மங்கையாக 
கரசி நாச்சியாருக்கு நிவேதனத்திற்காக வீரசோழ நல்லூரில்‌ 
நிலம்‌ விட்டமை குறிக்கப்பெறுகிறது. (8720101915). 

பதினெட்டாம்‌ யாண்டில்‌ நாலூரில்‌ உள்ள ஒருவரால்‌ 
திரிய வட்டவளை * நிலம்‌ அளிக்கப்பெற்றது. (599 ௦1 
19168). 


22 


இருபத்துநான்காம்‌ யாண்டு ஆநாங்கூரில்‌ உள்ள 
ஓருவர்‌ நந்தனவனத்திற்கு நிலம்‌ விட்டார்‌. (889 ௦f 18). 


இராஜாதிராஜன்‌ 11 கி. பி. 1165 


இவன 1162ல்‌ பட்டத்திற்கு வந்தாலும்‌ நான்கு ஆண்டு 
கள்‌ வரையில்‌ இராஜராஜன்‌ பெயராலேயே அரசாட்சி 
நடந்துவந்தது. 11-ம்‌ இராஜராஜனுக்கு நேர்‌ ஆண்‌ மகவு 
இல்லாமையால்‌ அமைச்சர்கள்‌ அவன்‌ ஆணையின்‌ 
வண்ணம்‌ தாயத்தானாகிய இவனைத்‌ தோ ந்தெடுத்தனர்‌. 
இவன்‌ மிகவும்‌ வயதானவன்‌. இவன்‌ பட்டமேற்ற பதினோ 
ராவது ஆண்டில்‌ ஆளுடையபிள்ளையார்‌ கறியமுதுக்கு 
பயிறுக்காக வெண்மலைத்தலைவனான ஆட்கொண்ட நாயகன்‌ 
நட்டபெருமான என்பவனால்‌ நிலம்‌ விடப்பெற்றது. 
(373 of 1948). 


குலோத்துங்கள்‌ 111 கி. பி. 1178 


இவன்‌ 11-ம்‌ இராஜாதிராஜன்‌ ட்ப மதுரையில்‌ 
நிகழ்ந்த கலகத்தை அடக்கித்‌ தமதாக்கி, திரும்பவும்‌ விக்‌ 
கிரம பாண்டியனுக்கே கொடுத்து மீண்டான்‌. இவன்‌ 
ஆட்சி மூன்றாம்‌ யாண்டில்‌ கும்ப ரவி பூர்வ பக்கத்துச்‌ 
சப்தமி திங்கட்கிழமை அநிலம்‌ (சுவாதி) கூடிய நாளில்‌, 
தேவாரப்‌ பண்‌ இசைப்பார்க்கும்‌ பயிற்றுவார்க்குமாக 
நிலம்‌ விட்டான்‌ (287 ௦f 18). 


9-ம்‌ யாண்டு 7170-ம்‌ நாளில்‌, விளக்குக்காக நிலம்‌ 
அளித்த செய்தி அறிவிக்கப்பட்டுள்ள து, அதன்கீழ்‌ முதற்‌ 
குலோத்துங்கனுடைய 19-வது யாண்டில்‌ நிலம்‌ அளிக்கப்‌ 
பட்டதென்றும்‌, அதன பிறகு அளக்கப்படவே இல்லை 
என்றும்‌, மக்கள்‌ கோயிலுக்கு வேண்டிய நிலங்களை 
மேலும்மேலும்‌ பெருக்க்க்கொண்டே போனார்கள்‌ என்றும்‌ 


2.3 


அறிவிக்கின்ற வாக்கியங்கள்‌ அமைந்துள்ளன.(868 fo 18) 
முதற்குலோத்துங்கன்‌ நிலம்‌ அளந்த செய்தியையே 
12௦ 01 1896 கல்வெட்டும்‌ அறிவிக்கிறது. 


ஆட்சி 11-ம்‌ யாண்டில்‌ பாண்டிநாட்டிலே வீரபாண்‌ 
டியள்‌ விளவித்த கலகங்களை அடக்கச்‌ சென்றவர்களில்‌, 
சீயகங்கன மாமனாரான பொத்தப்பிச்‌ சோழனுமொருவன்‌. 
இந்தச்‌ சீயகங்கனே பவணாந்தியை நன்னூல்‌ இயற்றச்‌ 
செய்தவன்‌ ஆவன்‌. இப்பொத்தப்பிச்‌ சோழன்‌, தனது 
வெற்றிக்கு அறிகுறியாக மதுரையிலிருந்து நடராச மூர்த்தி 
யைக்‌ கொண்டு வந்தான்‌: சீகாழியிற பிரதிட்டை செய்‌ 
வித்தான்‌. நித்திய பூசைக்காக வேண்டும்‌ நிலங்களை 
விட்டான்‌. 12-ம்‌ யாண்டில்‌ ஆளுடையபிள்ளையாா கோயில்‌ 
தேவகன்மிகள்‌ கேட்டுக்கொண்டபடி, எதிரிலி சோழ சதுர்‌ 
வேதிமங்கலத்துப்‌ பெருங்குறிச்‌ சபையார்‌ நிலம்‌ அளித 
கார்கள்‌ (377 ௦£ 16). 


14-ம்‌ யாண்டில்‌ இராஜாதிராஜ வளநாட்டுத திருக்‌ 
கழுமலநாட்டுப்‌ பிரமதேயமான திருக்கழுமலத்து இராஜ 
ராஜ வள நாட்டு நடுவில்‌ நாட்டு ஆனாங்கூர்‌ குன்றைக்கிழான 
மகளும்‌ பேத்தியுமான இரு பெண்களால்‌ தங்களுக்கும்‌ 
தங்கள்‌ கணவருக்கும்‌ நன்றாக நந்தனவனப்புறமாக நிலம்‌ 
அளிக்கப்பெற்றது. அந்நிலங்கள்‌ ஜெயங்கொண்ட சோழ 
மண்டலத்து மேல்மலை பழையனூர்‌ நாட்டுப்‌ பழையனூரும்‌, 
சுற்றமலை வள நாட்டு 'மேட்டூர் நாட்டு ஓழுகரை என்கினற 
குலோத்துங்கசோழநல்லூரும்‌ ஆம்‌ (364 of 18.) அதே 
யாண்டில்‌, அரசசுற்றமான எதிரிலிப்பெருமாள்‌ என்பார்‌ 
கோயிலுக்குவைத்த நிபந்தத்தை நந்திமங்கலம்‌ கிழான்‌ 
சூரியதேவன்‌ அபகரித்துக்கொள்ள முறைப்பாடுஉண்டான 
போது, கணக்கனும்‌ சபையோரும்‌ சேர்ந்து நிலத்தை மீட்டு 
அளித்தனா (574 of 18). 


24 


17-ம்‌ யாண்டில்‌ ஆளுடையபிள்ளையாருக்குக்‌ குலோத்‌ 
துங்கசோழ சதுர்வேதிமங்கலத்துச்‌ சபையார்‌ நந்தனவனத்‌ 
திற்கும்‌ அதன்‌ பராமரிப்புக்குமாக நிலம்‌ ட னக 
(86 of 18). 


21-ம்‌ யாண்டில்‌ ஆளுடையபிள்ளையார்‌ கோயிலுக்காக 
இராஜாதிராஜ வள நாட்டுத்‌ திருவாலியான எதிரிலி சோழ 
சதுர்வேதி மங்கலத்துத்‌ திருமுல்லைவாயில்‌ நிலங்களை 
இறையிலியாக அளித்தது. (883 of 18), 
டா. 
இராஜராஜன்‌ 114 கி பி. 1216 


இவன்‌. மூன்ருங்குலோத்துங்கள்‌ மகன்‌ தகப்பனைப்‌ 
ட்ட சிறந்த வீரமுடையவன்‌ அல்லன. அதனால்‌, சுந்தர 
கண்டியன்‌ படையெடுத்துவந்தான்‌. தன்‌ மாமனன கோச 
ளன்‌. “உதவியால்‌ போரை வென்றான்‌. இவனுடைய ஆட்சி 
இரண்டாம்‌ யாண்டில்‌ இராஜாதிராஜ வள நாட்டுத்‌ திருக்‌ 
கழுமலத்தைப்‌ பற்றியும்‌, இராஜராஜேஸ்வர முடைய 
திருக்கோயிலைப்‌ பற்றியும்‌, குலோத்துங்கன்‌ 29-ம்‌ யாண்டு 
அத்ன்‌ கலு எழுத்ப்பெற்றுள்ளன .(368 ௦ 18). 


அசி 
ர 


8. -மிங்ரண்டில்‌. னா தன வெல்‌ 5 திருவாலி 
யான மும்முடிச்சோழ சதுர்வேதி மங்கலத்துப்‌ பனங்குடி 
யில்‌ நிலம்‌ விற்றமையும்‌. திருத்தோணிபுரம்‌ உடையார்க்கு 
நிலம்‌ இறையிலியாக அளித்தமையும்‌ குறிக்கப்பெறுகின்றன. 
இதில்‌ நெறியுடைச்சோழ மூவேந்தவேளான்‌ என்ற அதி 
காரி குறீப்பிடப்பெறுகிறான்‌. (692 ௦f 18). 


1-ம்‌ யாண்டு 258-ம்‌ நாள்‌ கோணிபரத்துத்‌ திருக்‌ 
கோயிலுக்கு ஆளுடைய நாயரை பருகப்‌ பொன்‌ வட்டில்‌ 
அளிக்கப்பெற்றது. (862 ௦7 18). 





26 


சோழமண்டலத்துக்‌ காவேரிக்கும்‌ கொள்ளிடத்துக்கும்‌ 
நடுவுப்பட்டபற்று இராஜாதிராஜ வள நாட்டுக்‌ கிழக்கு வட 
காலனுகாரத்தி (ல்‌) தில்லைவிடங்கநல்லூர்‌ அடைப்பின படி 
நிலம்‌ 60 வேலிக்கு... ..- நாயனார்‌ ஆளுடையபிள்‌ ளையார்க்கு 
நிலம்‌ .:::.:::-:: 140 மாவும்‌ ஆபஸ்தம்ப சூத்திரத்துகமுகை 
அருணகிரி சிவற்கு இவ்வூர்‌ நத்தமுள்பட மடப்புறம்‌ நிலம்‌ 
20 மா...இந்த கோத்திரத்து இந்த சூத்திரத்து இராமநாத 
பட்டற்குப்‌ பிரதான தண்டிற்கு கூலிக்கு மா 20, சீகாழி 
திருநெறிமாளிகை மடத்து முதலியார்க்கு மடப்புறம்‌ மா 20, 
பாரத்துவாசி திருஞானசம்பந்த பண்டிதற்கு பூதான்‌ 
தண்டிறையிலிருக்கு மா 20. தேவகன்மிகாசியபன்‌ காழிக 
கற்பகபட்டற்கு பூதானதண்டிறையிலிருக்கு மா 20 ஆக 
மா தூயலினால்‌......20 இந்‌ நிலம்‌. இந்‌ நிலம்‌ இருநூற்று 
நாற்பது மாவும்‌ சர்வமானயமாகச்‌ சந்திராதித்தவரையும்‌ 
நடத்திக்கொள்ள. இதுக்கு விரோதஞ்‌ செய்தாருண்டாகில்‌ 
பவல்‌ (கல்லிலும்‌) செம்பிலும்‌ வெட்டிக்கொள்ள இப்படிக்கு 
தாம சாதனப்‌ பட்டயம்‌ குடுத்தமைக்கு ( 58௦014 ). 

சகம்‌ 1819-ல்‌ ஈசுவர: வருஷம்‌ பங்குனி மாதம்‌ 
மண்டபத்‌ திருப்பணிக்காகத்‌ தனிப்பட்ட ஓருவன்‌ நிலம்‌ 
அளித்திருக்கிறான . 
கிருஷ்ணதேவராயர்‌ தி. பி. 1503 

இவர்‌ விஜயநகரத்தரசர்‌. பெருவீரர்‌. :வீரப்ரதாப 
கிருஷ்ணதேவ மகாராய” எண்று சிறப்பிக்கப்படுகிறார்‌. 
மனைப்பகுதியாக ஆண்டுதோறும்‌ பத்துப்பொன கோயி 
லுக்கு, வாடகை கட்டிவர உத்தரவிட்டிருக்கிறார்‌. ்‌ 
வேங்கட தேவராயர்‌ கி. பி, 1613 


இவர்‌ சகம்‌ 1520 -ல்‌ ஆபதுத்தாரணர்‌ அபிஷேகத்‌ 
திற்காக நிலம்‌ அளித்திருக்கிறார்‌. 








27 


தாயகியாருக்குக்‌ கலவைச்சாந்தும்‌ சாத்தி விசேஷ. 
ஆராதண்யும்‌ நடைபெறுகிறது. ஆண்டுக்கொருமுறைதான்‌ 
( திருமுலைப்பால்‌ உற்சவத்தன்று ) இப்பெருமான்‌ வீதி 
உலாவிற்கு எழுந்தருளுவார்‌. 


சட்டை நாதருக்குச்‌ சுக்கிரவாரத்தன்று நள்ளிரவில்‌ 
பூஜை நடத்தப்படுகின்றது. இவருக்குப்‌ புனுகுச்சட்டம்‌ 
சாத்தி, மகா நைவேத்திய மில்லாமல்‌ வடை, பாயஸம்‌ 
நிவேதிப்பது வழக்கம்‌. அன்று அங்குத்‌ தரிசனத்திற்குப்‌ 
போகின்‌ றவர்களும்‌ ஸ்நானம்‌ செய்து ஆசார சீலர்களாகத்‌ 
தான போவார்கள்‌. இவருக்காக உட்பிராகாரத்திலுள்ள 
பலி பீடத்திற்குத்தான்‌ நிததியபூஜை (நாடோறும்‌ அபி 
ஷேக ஆராதண ) நடந்துவருகிறது. 


திருவிழாக்கள்‌ :- பிரமோற்சவம்‌ முடிந்த சுக்கிரவாரத்‌ 
தன்று உற்சவர்‌ ஸ்ரீ முத்துச்சட்டைநாத சுவாமிக்கு 
ஏகதின விசேஷ உற்சவம்‌ நடைபெற்றுவருகிற து. காலை 
மில்‌ விசேஷ அலங்காரத்துடன்‌ சுவாமி புறப்பாடாகி 
வெளிப்பிராகாரத்திலுள்ள வலம்புரி மண்டபத்துக்கு எழுந்‌. 
தருளுதல்‌. விசேஷ அபிஷேக அலங்கார ஆராதனை 
களுடன்‌ சுவாமி புறப்பாடு செய்து யதாஸ்தானம்‌ போய்ச்‌ 
சேருதல்‌ கண்கொள்ளாக்‌ காட்சியாக விளங்கும்‌. 


திருஞானசம்பந்த சுவாமிகளுக்கும்‌ நித்திய பூஜை 
யோடு தை அமாவாசை, வைகாசி மூலம்‌, ஆனி ரோகணரி, 
ஐப்பசி சதயம்‌ முதலிய விசேஷ நாட்களிலும்‌ சிறப்பாக 
அபிஷேக ஆராதனைகள்‌ நடந்துவருகின்றன. 


11. சகூற்றுக்கோயில்கள்‌ 


காளிபுரீசுவரர்‌ கோயிலும்‌, தருமதேவதை பூசித்த ஒரு. 
கோயிலும்‌ உள்ளன. 








32 


மண்டபம்‌ சீர்திருத்திக்‌ கருங்கல்‌ தளவரிசை செய்யம்‌ 
பட்டிருக்கிறது. தெற்குத்‌ திருமாளிகைப்‌ பத்தியில்‌ கருங்கல்‌ 
தளவரிசை போடப்பட்டிருக்கின்றது. மேலைத்‌ திருமதில்‌ 
மேலைக்கோபுரத்திற்குமேல்பாலுள்ள தும்‌ பிரித்துக்‌ கருங்கல்‌ 
வரிவிட்டுக்‌ கட்டப்பட்டிருக்கிறது. சுவாமிகோயிலில்‌ மலைப்‌. 
பிராகாரத்திலிருந்து:- மலைக்குள்‌ போகும்‌ வழியில்‌ வழி 
திறந்து சுவா எழுப்பிக்‌ கதவு நிலைகள்‌ வைத்துக்‌ கட்டப்‌ 
பட்டன. சுவாமி கோவில்‌ . மண்டபங்கள்‌, திருமாளிகைப்‌ 
பத்தி மண்டபங்கள்‌ முதலியன. பூராவும்‌ பெருஞ்செலவில்‌ 
பழுதுபாரக்ஃப்‌ பட்டிருக்கின்றன. . . 


அம்மன்கோயில்‌ பிராகாரம்‌ பெரிய கருங்கல்களைக்‌. 
கொண்டு தளவரிசை போடப்பட்டது. சுவாமி கோயில்‌ 
வடககுப பிராகாரம்‌ கருங்கல்‌ தனவரிசை போடப்பட்டது. 
திருக்குளத்துக்கு வடிகால்‌ வசதி செய்யப்பட்டது. வெள்ளி 
ரதத்துக்குப்‌ புதிதாக ஷெட்‌ ஒனறு போடப்பட்டிருக்கிறது. 
சிப்பந்திகள்‌ குடியிருப்புக்கு சிங்காரத்தோப்பில்‌ நான்கு 
வீடுகள்‌ கட்டப்பட்டன. தெற்குவீதியில்‌ இரண்டு வீடுகளும்‌, 
விடுதியை விஸ்தரிக்க இடமும்‌ வாங்கப்பட்டிருக்கின்றன. 
ஸ்ரீ முத்துச்சட்டை நாதர்‌ மஞ்சம்‌ வெள்ளித்தகடு போடப்‌: 
பட்டது, தெற்குப்பிராகாரம்‌ மேலப்பிரகாரம்‌20” அகலத்தில்‌ 
கருங்கல்‌ தனவரிசையும்‌ பாக்கி இடங்களுக்கு சிமண்டு 
தனவரிசையும்‌ போடப்பட்டு வருகிறது. ஸ்ரீ திருஞான 
சம்பந்தர்‌ கோயில்‌ திருமாளிகைப்பத்தியில்‌ ஐதிகச்‌ சித்திரங்‌. 
கள்‌ எழுத ஆரம்பித்து. பத்துப்படங்கள்‌ எழுதி முடிந்து 
விட்டன. பாக்கிப்‌ படங்கள்‌ தொடர்ந்து எழுதப்பட்டு 
வருகின்றன. ப்ப 2 


ஸ்ரீ. சட்டை நாதசுவாமி ஆலயத்தில்‌ சுவாமிகோயில்‌: 
திருச்ச றறுமதில்கள்‌ பழுது பார்த்துக்‌ கோஷ்டமூர்‌ ததங்கள்‌ 
மூலைப்‌ பூதரிஷபங்கள்‌ அமைத்து வேலை செய்யப்பட்டன. 
கிழக்கு வெளிமதிலை. ஓட்டிச்‌ சந்நிதியில்‌ இரக்கைச்‌ சுவர்‌, 


TINLEY PGTLO TPIS HUT ஞா © 





TTI 


| 
| 


1) 








34 


சன்னதி மலைவாசல்‌ ஸ்ரீ முத்துச்சட்டைநாதர்‌ முதலிய 
சன்னதிகளுக்கு இரும்புத்‌ தள்ளு கேட்டுகள்‌ போடப்பட்டும்‌ 
அஷ்டபைரவர்‌ மண்டபத்துக்குச்‌ சுற்றிலும்‌ இரும்புக்கிரா தி 
அடைப்பும்‌ போடப்பட்டிருக்கிறது. திருத்தேர்கள்‌ மூனறுக்‌ 
கும்‌ தகர ஷெட்கள்‌ அமைக்கப்பட்டிருக்கின்றன. சுவாமி 
கோவில்‌ திருமதில்கள்‌ மேல்‌ மட்டம்‌ பழுது பார்க்கப்பட்டு 
நாலு பக்கங்களிலும்‌ திருவுருவங்கள்‌ அமைக்கப்பட்டு வரு 
கின்றன. சுவாமி சன்னதி மகாமண்டபம்‌ ஸ்ரீ நடராஜா, 
ஸ்ரீ தக்ஷ்ணாமூர்த்தி சன்னதிகளுக்குக்‌ கருங்கல்‌ தளவரிசை 
போடப்பட்டிருக்கிறது. சுவாமி சன்னதிக்கு எதிர்புறப்‌ 
பிள்ளையார்‌ குளம்‌ வெட்டப்பட்டுப்‌ படித்துறையும்‌ 
கட்டியிருக்கிறது. ஸ்ரீ அம்பாள்‌ சன்னதியில்‌ சேவார்த்‌ 
திகள்‌. நன்றாகத்‌ தரிசனம்‌ செய்வதற்குச்‌ செளகரியமாகப்‌ 
பித்தளை குழாய்‌ பைப்பும்‌ போட்டிருக்கிறது. ஸ்ரீகணநாத 
தாயனார்க்கு கோயில்‌ மேலப்‌ பிராகாரத்தில்‌ தணயே ஒரு 
ஆலயம்‌ அமைத்து விக்ரஹம்‌ பிரதிஷ்டை செய்து 24-2-09ல்‌ 
கும்பாபிஷேகமும்‌ நடைபெற்றது. முருகநாயனார்‌, திரு 
நீலகண்ட நாயனார்‌, திருநீலகண்ட யாழ்ப்பாணா, மதங்க 
சூடாமணி, ஸ்தோத்ரபூரணகல்யாண சம்பந்தர்‌, துவார 
சக்தி அம்மன்‌ 1 முதலிய விக்ரஹங்கள்‌ செய்து பிரதிஷ்டை 
செய்திருக்கிறது. 


கயிலாச வாகனம்‌, ஆட்டுக்கிடா வாகனம்‌, சூரன்‌ 
ஆகிய இம்மூன்று மர வாகனங்களும்‌ புதிதாகச்‌ செய்யப்‌ 
பட்டிருக்கின்றன. தேர்‌ வடங்கள்‌ நான்கு தயாரிக்கப்‌ 
பட்டிருக்கின்றன. தெற்குவீதியில்‌ வீருந்தினர்விடுதி கட்டப்‌ 
பட்டது. சுவாமிகோயில்‌ மகாமண்டபத்தில்‌ அடைய்புச 
சுவர்கள்‌ எடுத்து இருப்பு வாசலமைத்து உற்சவ 
மூர்த்திகளுக்குப்‌ பாதுகாப்புச்‌ செய்யப்பட்டது. அர்த்த 
மண்டபம்‌, மகாமண்டபம்‌, கருங்கல்‌ தளவரிசை போடப்‌ 
பட்டது. உற்சவ சம்பந்தமூர்த்திக்குப்‌ புதிய முறையில்‌ 





















































ஸ்ரீ முத்துச்சட்டைகாதரை ஸ்ரீலஸ்ரீ கயிலைக்குருமணி அவர்கள்‌ 
வழிபடுதல்‌ 


























21 


மட்டுப்‌ படாத யமதூதர்‌ வந்து வனத்துடலைச்‌ 
சுட்டுப்‌ பலபொடி யாக்குமுன்‌ காத்தருட்‌ டோடணித்த 
பட்டுப்‌ புயத்தினுந்‌ தண்டா யுதத்தினும்‌ பாதத்தினுந 
தட்டுப்‌ புழுகணி யுங்காழி யாபதுத்‌ தாரணானே. 


நெறியும்‌ பொறியுந்‌ தவமுமெய்ஞ்‌ ஞானமும்‌ நீடறிவும்‌ 
பொறியும்‌ புகழுங்‌ கொடுத்தருள்‌ வாய்புரங்‌ காய்‌ ந்தவனே 
குறியுங்‌ குணமுங்‌ கடந்தவ னேகுழக்‌ கனறுகட்டுந் 
தறியின்கண்‌ வந்தவ னேகாழி யாபதுத்‌ தாரணனே. 6 


அடியார்‌ மனத்தி னினைத்த கரும மணத்துமங்கே 

முடியாத தேது முடித்தருள்‌ வாய்முரு காரலங்கல்‌ 

கடியார்‌ மலர்க்கொன்றை மாலிகை சூடிய கண்‌ ணுதலே 
தடியேந்‌ தியகைய னேகாழி யாபதுத்‌ தாரணனே. 11 


முட்டற வாழும்‌ பெருஞ்செல்வ மும்முத்‌ தமிழ்க்கல்வியும்‌ 
எட்டுணை யேனுங்‌ கொடுத்துண்‌ டிருக்க வெனக்கருள்வாய்‌ 
வட்ட மதிச்சடை யானே சிகர மலைக்கமாந்த 

சட்ட முடையவ னேகாழி யாபதுத்‌ தாரணனே. § 


பொய்யா கியபுவி வாழ்க்கைக்‌ கடலிற்‌ புகுந்தழு ந்தி 
மெய்யா மிதுவென நம்பிவிட்டேனவின யேணக்கண்‌ பார 
மையாடு கண்ணியர்‌ பினசெலத்‌ தாரு வனத்திற்சென்ற 
சைவா கமப்பொரு ளேகாழி யாபதுத்‌ தாரணனே. 9 


நிலக்‌ கயல்விழி மானார்‌ கலவியில்‌ நேசம்வைத்தே 

ஆலைக்‌ கரும்பது போல விடாதுன்‌ னருள்‌ புரிவாய்‌ 

வாலைக்‌ கலைமதி வேணிய னேவடிகா வடியார்‌ 

சாலத்‌ தொழுமையனே காழி யாபதுத்‌ தாரணானே, 10 


செந்தமி ழோர்தொழுந்‌ தண்டா யுதமுநீ திருவழகுங்‌ 
கந்தர மும்பச்சைக்‌ கஞ்சுகந்‌ தானுங்‌ கருதரிய 

இந்தணி வட்டச்‌ சடையுங்கண்‌ மூன்று மிருபதமுஞ்‌ 

சந்தத மும்மற வேன்காழி யாபதுத்‌ தாரணனே. 11 








60 


இடித்துப்‌ பொடிபட வல்லா யுதம்பதி னெட்டு முனகைத்‌.. 
தடிக்குப்‌ பெரியதுண்‌ டோகாழி யாபதுத்‌ தாரணனே, 24 


உளப்பரி வில்லவர்‌ தம்மில்லிற்‌ சென்‌ றங்‌ குறையுரைத்துக்‌ 
கொளப்பரி வான மொழிபல கூறிக்‌ குறைகள்‌ சொல்வீர்‌ 
இளைப்பறக்‌ காப்பவன்‌ யாவனென்‌ ர௫லர விந்தமெல்லா ந 
தளப்பருஞ்‌ செல்வி வளர்காழி யாபதுத்‌ தாரணனே. 2௦ 


கலையாரு முத்தமிழ்க்‌ கல்வியும்‌ யோகமும்‌ காசினியில்‌ 
நிலையா கியபெருஞ்‌ செல்வமும்‌ நீதியு நீயருள்வாய்‌ 
மலையா சனவடு கேசகங்‌ காள வயிரவனே 

தலைமாலை சூழ்புய னேகாழி யாபதுத்‌ தாரணனே. 20 


வாட்கொண்ட கண்ணியர்‌ மாயையில்‌ வீழ்ந்து மருண்டுபல 
நாட்கொண்டதீயனையாட்கொண்டுகாத்தருள்‌ நல்குவையோ 
கோட்கொண்ட காலனுக்‌ கஞ்சிய பாலனைக்‌ கூர்‌ ந்தளித்துத 
தாட்கொண்டு காத்தவ னேகாழி யாபதுத்‌ தாரணனே. 24 


நிட்டைக்குள்‌ வாழவு நின்னடி போற்றவுந்‌ தேர்‌ ந்தறியா 
வொட்டைச்‌ சடலத்தை யானெடுத்‌ தேலனெளி யோங்கு 
பட்டைப்‌ புனைந்த புயமீது மாயன்‌ படிவந்தத்த [செம்பொற்‌ 
சட்டைக்‌ கிடந்தந்‌ தருள்காழி யாபதுத்‌ தாரணனே, 28 


சொல்லா கியபொரு ளெல்லா முணர்‌ ந்துனைத்‌ தோத்தரிக்க 
வல்லார்தமைத்‌ தொழவல்லானென வென்னைவைப்ப 
துண்டோ 
கல்லாற்‌ சிலைதொட்ட நல்லாரெல்‌ லார்க்குங்‌ கதியனிக்குஞ்‌ 
சல்லாப மானவ னேகாழி யாபதுத்‌ தாரணனே. 29 
இந்திரன்‌ வாழ்க்கையு நான்முகன்‌ வாழ்க்கையு மீரந்துள 
வோன்‌ 
நந்தமில்‌ வாழ்க்கையும்‌ பெற்றாலு நின்னடி யார்களுக்குப்‌ 
புந்திசெய்‌ வாழ்க்கையை யொவ்வாது காணொளி பூண்ட 
சந்திர சேகர னேகாழி யாபதுத்‌ தாரணனே. 30 




















